Kerala Gazette No . 38 dated 29th September 2009. 
PART I 


Section iii 


PAYMENT 


NT OF 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல் - எ ) துறை 

அறிக்கை 


எண் 4515/ச . இ . எ . 2/ 2009/சட்ட 


ம் . 


2009 மார்ச் 17 
திருவனந்தபுரம் , 

1930 பால்குனம் 26 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்கள் 
தகவலுக்காக இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2009 மார்ச் 16 - ம் தேதி ஆளுநரின் அனுமதி 
கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநர் ஆணைப்படி , 


கெ . ஜாண் பிரிட்டோ , 
சட்டத்துறை சிறப்பு செயலர் . 


2009 - ன் 12 -வது சட்ட 


ம் 


2009 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு (கணக்கின் மீதான 

வாக்கெடுப்பு ) சட்டம் 


2009 ஏப்ரல் 1- ம் தேதி ஆரம்பிக்கின்ற நிதி ஆண்டில் ஒரு பாகத்தின் 
பணிகளுக்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து சில தொகைகள் 
பின்வாங்குவதற்கு வகை செய்வதற்கான ஒரு சட்டம் . 

முகவுரை. - 2009 ஏப்ரல் 1- ம் தேதி ஆரம்பிக்கின்ற நிதி ஆண்டில் ஒரு 
பாகத்தின் பணிகளுக்காக கேரள மாநில தொகு நிதியிலிருந்து சில 
தொகைகளை பின்வாங்குவதற்கு வகை செய்வது தேவையென்பதால் ; 


G . 9/2009/DTP . 


இந்தியக்குடியரசின் அறுபதாம் ஆண்டில் பின்வருமாறு சட்டமாக்கப் 
படட்டும் : 


1 . சுருக்கத்தலைப்பு: - இந்த சட்டத்திற்கு 2009 - ன் கேரள நிதி ஒதுக்கீடு 
( கணக்கின் மீதான வாக்கெடுப்பு ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 

2 . 2009 ஏப்ரல் 1- ம் தேதி தொடங்குகின்ற நிதி ஆண்டிற்கு கேரள 
மாநில தொகு நிதியிலிருந்து 15442 ,24 ,02 ,000 ரூபாய் பின்வாங்குதல் . -- 
2009 ஏப்ரல் 1- ம் தேதி தொடங்குகின்ற நிதி ஆண்டில் அட்டவணையில் 
( 2 )-வது கட்டத்தில் குறிப்பிட்டுள்ள பணிகளும் , தேவைகளும் தொடர்பாக 
பல்வேறு செலவுகளை எதிர்கொள்ள , அட்டவணையில் ( 3)-வது கட்டத்தில் 
கூறப்பட்டுள்ளவையில் மிகாததும் , மொத்தம் பதினைந்தாயிரத்தி நானூற்றி 
நாற்பத்தியிரண்டு கோடி இருபத்திநான்கு இலட்சத்தி இரண்டாயிரம் ரூபாய் 
வருகின்ற தொகைகள் கேரள மாநில தொகு நிதியிலிருந்து வழங்கவும் 
வினியோகிக்கவும் செய்யலாம் . 


3 . நிதி ஒதுக்கீடு . - இந்த சட்டத்தின் அடிப்படையில் கேரள மாநில 
தொகுநிதியிலிருந்து வழங்கவும் வினியோகிக்கவும் செய்வதற்கு அதிகாரப் 
படுத்தப்பட்டுள்ள தொகைகள் மேற்குறிப்பிட்ட ஆண்டு தொடர்பான 
அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள பணிகளுக்காகவும் மற்றும் 
தேவைகளுக்காகவும் வினியோகிக்கப்படவேண்டும் . 


